


ராணி காமிக்ஸ்‌ ௪ 317 செப்டம்பர்‌ 1-15: 
(மாதம்‌ இருமுறை இதழ்‌ 





இந்தக்‌ குதிரை வீரன்‌ வெகுதூரத்திலிருத்து வந்திருக்கிறான்‌. 
பசுமையான காடு; உயர்ந்த மலை; இனிய காற்று. 
நன்கு மூச்சு வாங்கிவிட்டான்‌. :]”“ ய்‌ 


ச 

ப (4 ்‌ LET} க்‌ 
ட்ட ப 
ப ்‌ 12 ௪ 
தி ம 








6: 


பர்கவி என்பது அவன்‌ பெயர்‌. பர்கலி சரித்‌ 'துக்கொண்டான்‌. கூ 
( நான்‌ சிறுவனாக இங்கே |. கா 
இருத்து போனேன்‌. 17 







.. இளைஞனாகத்‌ திரும்பி 
கிருக்கிறேன்‌. ஆனால்‌, 
இந்தப்‌ பகுதி இன்னும்‌ 
அப்படியேதான்‌ 
இருக்கறது: 


பட அ 


நான்‌ இனி 
12 ட்ட இங்கேயே தங்கி 


பசுமையான இடம்‌. ௭ 
மாட்டுப்பண்ணை 











மாலைப்‌ பொழுது விழுந்து 
கொண்டு வருறெது. இருட்டுமுன்‌ 


ஏதோ தொல்லை... 
இல்லையென்றால்‌ 
குதிரை மிரளாதே! 









விரைவில்‌ முள்வேலியிடப்பட்ட ஒரு: 
இடத்தை அடைந்தான்‌. குதிரை 85 2௮9 த 
மேலே போக மறுத்தது. அனு ர. 


பிரைவேட்‌ ன்‌ | 
உள்ளே வரக்கூடாது. 


SLE 


my 


ர்‌ 
த 





டு 














இந்த இடத்தில்‌ இப்படி ஒரு " 
பண்ணை இருந்ததாக எனக்கு 


திடீரென்று ஒரு துப்பாக்ககுண்டு 
பர்கலியின்‌ தொப்பியை உரசிச்‌ சென்றது. 





9 








துப்பாக்கிக்கு. 


துப்பாக்கிதான்‌ 


கொண்டானா... 
2 ட 
2 






10 
அவர்கள்‌ திரும்பிப்‌ போனபோது பர்கலி எழுந்தான்‌... 





A 


4 
i \ 


Ry) மிய ॥ி லி 
fl யு புட \ (ம 
ப பட | 


ம 


14 - ட 


AN 


AN 


ட்ட வேண்டும்‌. 
அவரிடம்‌ எல்லாம்‌ 
சொல்லுகிறேன்‌. 











13 


ஒரு பெரிய மாளிகையை நெருங்கினார்கள்‌. மாளிகைக்குள்‌ 
ஒளி வெள்ளம்‌! இசை வெள்ளம்‌! ர 3 












யாரோ வீண்‌ 
பொழுதுபோக்குகிறார்கள்‌ 
போலிருக்கிறதே ! எனக்கு 
இதெல்லாம்‌ பிடிக்காது! 






உள்ளே வந்தார்கள்‌. | | {1 
த்‌ உங்கள்‌ முதலாளி * 
இங்கேதான்‌ 
இருக்கிறாரா ? 


14 
ஒரு அறையில்‌ ஆண்களும்‌ பெண்களும்‌ கூடியிருந்தார்கள்‌. 





விருப்பமில்லை... 


என்‌ பெயர்‌ பர்கலி 


நான்‌ வெகுதூரத்திலிருந்து 


அஆ ப்‌ 


ச [நத 
கடம்‌ 


இடத்துக்கே வந்திருக்கிறேன்‌. 
[ சிறுவயதில்‌ இங்கிருந்துதான்‌ 7 அ 
வெளியே போனேன்‌! / 





இங்கே பண்ணைத்‌ 
தொழில்‌ எப்படி ்‌ 
நடக்கிறது? / 7 தீயும்‌ இங்கே 
த பண்ணை வைக்கப்‌ / 
போகிறாயா? 








மிராண்டா... ஓ... 
உன்னை சந்தித்ததில்‌ மிக 
மகிழ்ச்சி அடைகிறேன்‌. 


நான்‌ மிராண்டா... 
இந்தப்‌ பண்ணையிலேயே 
. நீ சேர்ந்துவிடலாமே? 





பர்கலி! நீ.எங்கே இங்கேதான்‌ 
தங்கப்போகிறான்‌. 
இல்லையா, பர்கலி? 


NI 


= Nr 


அழகான அறைதான்‌. 
ஆனால்‌, மிராண்டா 





க்க 2-௮ ்‌ - 
மறுநாள்‌ காலை... $ பாஸ்‌... காலையிலேயே \/ துங்கிக்கொண் 
( எழுந்துவிட்டீர்களா? எங்கே  டிருந்தால்‌ பணம்‌ 


நான்‌ வியாபார 
விசயமாகப்‌ போகிறேன்‌. 
. நீ ஓய்வு எடுத்துக்கொள்‌. % 





20 
பாஸ்‌ போனபின்பு பர்கலி தனியே பண்ணையை சுற்றிப்‌ பார்த்தான்‌... 





பர்கலி ஊருக்குள்‌ சென்றான்‌: 1 


2 மனிதர்களைப்‌ பிரிக்கவா.... 
கூடவே கூடாது! 2 





இங்கே போனால்‌ 
நண்பர்களைப்‌ 
பார்க்கலாமே... 





மதுக்கடைக்குள்‌ பர்கலி நுழைந்தான்‌. அங்கே பண்ணையார்‌ | | 


தது ய்‌ | 1! 1] பி 






நான்‌ பழைய 
நண்பர்களைப்‌ பார்க்கவே \). 


இங்கே வந்தேன்‌. 





நான்‌ உழைக்கவே வந்திருக்கிறேன்‌ ! 
முதலில்‌ எனக்கென்று ஒரு பண்ணை. 
்‌ அதன்பின்புதான்‌ உல்லாசம்‌... 





இது கன்னி நிலம்‌. இங்கே முதலா விக்கு 
எத்தனை பேர்‌ வேண்டு க த்க்‌ க 
மானாலும்‌ பண்ணை அமைத்தால்‌ என்ன நடக்கும்‌ 
அமைக்கலாம்‌. . ்‌ 








ஆ / 
ப்‌ 
:ு | 
த ்‌ 
2 ED டி 3 
oj ட ன்‌ 2 
4 | ர்‌ 
ப |, | 
பது | | 


| 





பர்கலி வெளியே வந்தான்‌. 

* அரணான. அ 1 ற - ப 3 
1 வம்பு சண்டைக்குப்‌ பத 
போகக்கூடாது! வந்த இ க்‌ 





பர்கலி அறைக்குத்‌ இரும்பினான்‌. மிராண்டா வந்தாள்‌. 


பார்கவி! பண்ணைக்குப்‌ 


வா! 
போகிறாயா? நானும்‌ 


ஜாலிதான்‌ 17 













நன்றாக நினைவு 
இருக்கிறது. ஆனால்‌, 
மறந்துவிட 


இருவரும்‌ பண்ணைக்குப்‌ புறப்பட்டார்கள்‌. 








பர்கலி! நாம்‌ சிறுபிள்ளைகளாக 

இருந்தபோது இந்த மலை அடி. , 

வாரத்தில்‌ ஓடிப்பிடித்து 

விளையாடுவோமே, 

நினைவு இருக்கிறதா? பி 
க ~~ 











இவர்கள்‌ போனபோது பண்ணையில்‌ மேட்‌ இருந்தன்‌. 1 


/ மிராண்டா! இந்த 
நேரத்தில்‌ ஒரு 'பெக்‌' 


மது வ்கி மிராண்டா உள்ளே போனாள்‌. 


நான்‌ இங்கே க்‌ அர்‌ 
2 ui 
- இருக்கலாமா: 





29 











நான்‌ ஒரு புதிய பண்ணை 
அமைக்கப்‌ போகிறேன்‌. அதை 
உன்‌ பொறுப்பில்‌ விடப்போகிறேன்‌. 
முதலில்‌ நல்ல இடமாகப்‌ 
பார்க்க வேண்டும்‌... 








க்‌ கண்ணங்களுடன்‌ மிராண்டா தரும்பி வந்தால்‌ ள்‌. 
மீது மேட்‌ கை போட்டுக்கொண்டான்‌. 





30 


“ஒரு புதுப்‌ பண்ணை உ அந்தப்‌ பொறுப்பை 
அமைக்க இடம்‌ னை பர்கலியிடம்‌ 







பார்க்க வேண்டும்‌, 
< மிராண்டா! / 





கலி புறப்பட்டான்‌. 


மறுநாளே பர்கல்‌ 
RY, 1 என்‌ மிராண்டாவை 
உட மீண்டும்‌ பார்க்க 
= = முடியுமா? ர 


+ 


ப பசிவ யபய்‌ 





கலி போய்க்கொண்டி ருந்தான்‌. திடீர்‌ என்று.ஒரு துப்பாக்கிக்‌ 


குண்டு பாய்ந்து வந்த, 





32 
பர்கலியும்‌ துப்பாக்கியை எடுத்தான்‌. 








* அடடே 
பர்கலி.... நீயா. 
ட்ப 6 


/ த ஆமாம்‌. நீங்கள்‌ 
எங்கே இந்தப்‌ 





இப்போது யாரோடும்‌ 
சேர்ந்துவிட்டாயா? ர 

தனியாக 

ருக்கி 





நல்லாத்‌ தெரியும்‌. நான்‌ | 
சதந்ரைமாவ்வன்‌ ! ஞ்‌ 


34 
மேட்‌ எங்களை விரட்டி 
விட்டு இந்த இடத்தை அபகரிக்க 

முயற்சி செய்கிறான்‌. எனவே 
நாங்கள்‌ இரவு பகவாகக்‌ காவல்‌ 
இருக்கிறோம்‌, பர்கலி. 
















பென்‌ துயரத்துடன்‌ பேசினான்‌. அவன்‌ கண்கள்‌ கலங்க. 
ட டட... த மேட்‌ மண்ணாசை . 
= ஜூ பிடித்தவனாக இருக்கிறான்‌. 
கு இந்த மண்ணைக்‌ காக்க நாங்கள்‌ 
பல பேர்‌ பலியாகிவிட்டோம்‌... 





35 
இந்த மண்ணை 
விளையச்‌ செய்ய நாங்கள்‌ 
வியர்வை ிந்தியிருக்‌ 





















இதெல்லாம்‌ 
எனக்குத்‌ தெரியாதே... 
புதிய பண்ணை அமைக்க 
இடம்‌ தேடி வந்தேன்‌... 









நிச்சயம்‌ அப்படிச்‌ 
செய்யமாட்டேன்‌. உங்கள்‌ 
உழைப்பை மதிக்கிறேன்‌ ! 


-/ உங்கள்‌ மண்ணுக்கு 
ஆபத்து வராது. நான்‌: |. 
பார்த்துக்கொள்ளு / 
இறேன்‌ ! 


[4 


\ 


நட இர்‌ (க 





மேட்‌.ஏன்‌ நிலம்‌ தேடி தன்னை இந்தப்‌ பக்கம்‌ அனுப்பி 
என்பது இப்போது . பர்கலிக்குப்‌ புரிந்தது! ்‌ 






ரீ : இவர்கள்‌ கஷ்டப்பட்டு 

தீ: உழைத்து, நிலத்தைப்‌ பண்படுத்‌ 

... திப்‌ பண்ணை அமைக்கப்‌ 

( போகிறார்கள்‌. இந்த நிலத்தை. ; 
ட அபகரிப்பது சரியல்ல ! 









பர்கவி திரும்பி வத்தான்‌. 


என்‌ ஆட்கள்‌ 
ஏற்கனவே வந்து: 
சொல்லிவிட்‌ 
டார்கள்‌! 


பென்னின்‌ நிலத்‌ 
நீங்கள்‌ அப்பப்‌ இ ்‌ 
தாகச்‌ சொன்னார்கள்‌ இ 
இது ஒரு சிறு இடம்‌. 7 
அவர்களின்‌ உழைப்‌ து 
பால்‌ உருவானது. தீ 
“விட்டுவிடுங்கள்‌ ! 





ட்‌ ட்ட இல்லை! அது 


அவர்களின்‌ நிலம்‌! விலை 
_ மதுப்பில்லாதது! 





ணி. யாரும்‌ இருக்க முடியாது. பணத்தால்‌ யாரும்‌ 
7 / பெரியாள்‌ ஆகமுடியாது. 
நல்ல மனம்‌ வேண்டும்‌. 





பொறு, பங்க்‌. பர்கலி 
சொன்னால்‌ கேட்கக்‌ 
கூடியவன்‌ 


ட்‌ என்று ஏற்கனவே நான்‌ வாக்குக்‌ 


கொடுத்துவிட்டேன்‌! 
| 


ட்‌ ட E ர 








மிராண்டா குறுக்கிட்டாள்‌. 


பார்கவி! எங்கே 


போகிறாய்‌? வந்து சொல்லு 


போகாதே, பர்கலி! 
மேட்டுக்கு நல்ல நண்பன்‌ /4 
_தேவை. நீயாகத்தான்‌ 4 


இ 
மேட்‌ பிடியில்‌ நீ 
இருக்கிறாய்‌! அவனது 
துப்பாக்கி உன்னை 
இப்படியெல்லாம்‌. 
. பேசவைக்றைது ! 





42 










மேட்டுக்கு ஏகப்பட்ட 
எதிரிகள்‌ இருக்கிறார்கள்‌. 
அவச உயிரைக்‌ காப்பாற்ற 
* பார்கலி! 


வழிவிடு! நான்‌ 


அவசரமாகப்‌ போக 





ணவ 


டி 1A 






எனக்காகவாவது, 
பர்கலி! ' 


\ 







.அவனுக்காக ஏன்‌” 
இப்படி கருகுகிறாய்‌: 
அறுத்துத்தான்‌ தீரவேண்டும்‌ ! 





இந்தப்‌ பண்ணைகூட 
அபகரித்ததுதானாமே? 


fe ப்‌ 












என்னைவிட்டுப்‌ 
போகிறாயா, 
பார்கவி? 


கடமை அழைக்கிறது! ்‌ 
ஆ 


ஆ, போய்வருகறேன்‌ !! * ்‌ 








A ழு 
்‌ 5 டத ்‌ IF நகு DA வன்க கை | 


ல 
ட்டு 


பத்னி 
அப லவ்வ பட 
இ ல NI ப வகைமை 


வட 
க ANN 


பார்கவி விரைந்தான்‌ 


44 
ரிக விரைவில்‌ பார்கவி பென்னின்‌ பண்ணையை அடைத்தான்‌... 
| | | / பர்கலி! என்ன 
| ரி ர இவ்வளவு வேகமாக ) -.- 
அவிவ்‌ ௮ அடம்‌ ்‌ 


௬ 


a Pa அபு 


ச ட்ட. 
டண 2௬ ; ட பெய. மய 
அஜி ௯ ழக த்தி] த பர்‌ 
எல்லாரும்‌ கூடினார்கள்‌. [ம gio க 
| நீங்கள்‌ எத்தனை பேர்‌ 8: rE 


இருக்கிறீர்கள்‌ ? _ 





மேட்‌ ஆட்கள்‌ 60 பேர்‌ 
இங்கே வந்துகொண்டிருப்பதாகத்‌ 
தகவல்‌ கிடைத்திருக்கிறது! 


ஆனால்‌, அவர்களை “இ த 
நாம்‌ சமாளித்துத்தான்‌ |/ நமக்குத்தான்‌ நன்கு 


4 தெரியும்‌. கடைசிவரை இ — 


போராடிப்‌ பார்த்து சஹ 
வி 3 





A (ஸி 


டு 
Ne 
ரி 1 A 

\ 

iin 


ம்‌ 
அவல 


wt 


VANS: | 
த 


வ 
ல 
ம 





47 
இ முழுக்க மலை மீது காவல்‌ ]- | | A | 


ர்‌ ம 


1 1 \ வ்‌ | 


வந்துவிட்டார்கள்‌ ! 
4 அடையாளம்‌ காட்ட ) இ 
வேண்டியதுதான்‌ ! ய்ய ௬ 


22 டத்‌. | 
க்‌ டடத த p< 


ர த்‌ 4. 


தன்‌ விறகை எரித்தான்‌. 





அதோ நெருப்புத்‌ ய 
தெரிகிறது... எதிரிகள்‌ வந்து 
விட்டார்கள்‌.... நாம்‌ இளம்ப 

(வேண்டியதுதான்‌. 
அனி 
ப்‌ 
லா 


ட்டன 
ஞ்‌ 3 ந 


i 
pl | 





49 
கரு அ வ்‌ ல்‌ ்‌ 3 ps 5 5 கள்‌ ! ல. 
ட்‌. ஆட்கள்‌ வந்தபோது பென்‌ ஆட்கள்‌ தயாராக இருந்தார்க 
ராத தாக்குதல்‌! மேட்‌ ஆட்கள்‌ சிதறிப்‌ போனார்கள்‌? 






பன்ன = 


த 


இது நிரந்தரமாக 
இருக்க வேண்டும்‌! 
்‌ ச 





51 
யென்‌ வீரர்கள்‌ கூடினார்கள்‌. பர்கலி. பேசினான்‌. 
நண்பர்களே ! இது. நமக்கு முதல்‌ ்‌ 
வெற்றி! ஆனால்‌, இறுதி வெற்றிபெறும்வரை 
போராட வேண்டும்‌! எதிரிகள்‌ பெரும்‌ படையாகத்‌ , 


இரண்டு வரக்கூடும்‌. நாம்‌ விழிப்பாக 
இருக்கவேண்டும்‌ ழ்‌ 








21 
| 











காவல்‌ மிக முக்கியம்‌! EE 
எதிரிகள்‌ வந்தால்‌, உடனே 
சிக்னல்‌” காட்டு! | | 


ட 


52 


ஒரு வாரம்‌ ஓடியது. அதற்குள்‌ மேட்‌ ஆட்களைத்‌, அதட்டினான்‌, 
பெரும்‌ படையாகக்‌ கிளம்பினார்கள்‌. = 


(எது அடை. 


11 நந TT 





NER ATTIRE VAT 
ய/ அவர்களும்‌ நம்மை * N வல்‌ 
ர ஷு வு . 


NNN 


துப்பாக்கிக்‌ குண்டுகளை 
சிக்கனமாகப்‌ பயன்படுத்துங்கள்‌ ! ஈன 





உதவியால்‌ N 
க க்கு ப்‌ 
பவல்‌ 
வாரிக்‌ | 





55 
மிராண்டா வட து வேகமாகக்‌ குதித்தாள்‌. 


ட்‌ பவ 2 
| இருக்கிறேன்‌. /4 இ. நக 


மிராண்டா கண்களை விதித்துப்‌। மயம்‌ ணு ்‌ 
மேட்‌ அனுப்பினார்‌: ந்‌ 
உனக்காக அவர்‌ வினு, 1. 
கப்பா. 





56 
மேட்‌ பேசத்‌ தீர்த்துக்கொள்ள விரும்புகிறார்‌ 
என்று மிராண்டா தெரிவித்தாள்‌. 

| அதுவும்‌ நல்லதுதான்‌. 
நானும்‌ தயார்‌! 

























அனால்‌, பர்கலி, 
மேட்டை முழுக்க 
தம்பிவிடாதே! 


ஏ 77 4 





"அவன்‌ ஒரு குள்ளநரி 
என்பது எனக்குத்‌ தெரியும்‌! 
நரி பிடிக்கவும்‌ 


நரி கையைக்‌ 
கடித்துவிடட 


ஆ போகிறது, 


57 












பார்கவி! நீ தனியே சண்டை முடிவுக்கு வர 
போகவேண்டாம்‌! இதுதான்‌ சரியான வழி! 
இல்லையென்றால்‌ இருதரப்பிலும்‌, 





நிறைய உயிர்ச்‌ சேதம்‌ 
ஏற்படும்‌! 


பர்கலி ஊருக்குள்‌ வந்தான்‌. ஊர்‌ அமைதியாக இருந்தது. 
மயான அமைதி ! ்‌ = 





58 


திடீர்‌ என்று ஒருவன்‌ தோன்றினான்‌. 
அவன்‌ மேட்‌. இருகைகளிலும்‌ துப்பாக்கி! 






11, 


ட்ட 
% 
= 2h 


௯ ட்ட 
॥ 














~ 
ட 
(ண க்‌ 
பன்‌ 


mT ல்‌ IP 
ண்‌ உம்‌... உன 
1 துப்பாக்கியை நீ 


எடு! 


| அப்ப 
ச்‌ 





ன்டை 


யய 





பப 


59 
சமாதானப்‌ பேச்சுக்கு 





கொலை செய்வது 
சரியா என்று யோசித்துக்‌ 


ல்‌ 


முட்டாளே! 
சாவப்போவது 


கொள்‌! 


ந 


il 


| 
பந்தாட்ட 


ட்டர்‌ 
Te 


tm 





டல: 











~ 

















" நின 


/ 





[ர | : 


TTL \ 
பயப்‌ 


Ti ப 


டாப 






60 
மேட்‌ செத்து விழுந்தான்‌. மிராண்டா வந்தாள்‌. 
அவனை 
நம்பமுடியாது என்று 















அவசரப்பட்டுவிட்டா 
மிராண்டா! 


61 

மேட்‌ செத்துக்கிடப்பதைப்‌ பார்த்ததும்‌ பயந்து திரும்பி ஓடினார்கள்‌. 
உன்னைக்‌ காக்க 

எனக்கு வேறு வழி 
தெரியவில்லை 


ஓ.கே... ஓ.கே...! 
உன்னையும்‌ காப்பாற்றிக்‌ 
கொண்டுவிட்டாய்‌... 










ட தி எனக்குக்‌ 
இம்‌ - கிடைத்த பெரிய: 

பரிசு, நீ! 
ய்‌ ட _ உனக்காகவாவது 
லே இப்போது நான்‌ ஒரு 
_ பண்ணாயார்‌ ஆகயே 


தல்‌ தீரவேண்டும்‌ ! 


, 












RANI COMICS Licenced to Post WPP Regd. No. TN/MS (N)/461/97 ஆ 
MIL FORTNIGHTLY) Licence No. NMOS Repd. as Newspaper in India No. 42576/84 - ISSN 0971-8. 


முகமூடி வீரர்‌ ய தோன்றும்‌ 








வழிப்பறிக்‌ 
கஷொள்ளைத்தாரன்‌ 


காட்டுக்குள்‌ மாயாவியை மீறி எதுவும்‌ நடக்காது. 
ஆனால்‌ வழிப்பறிக்‌ கொள்ளையர்கள்‌ 
கைவரிசையை காட்ட முயன்றார்கள்‌. 
மாயாவி விடுவாரா? 





9 





பரபரப்பான மர்மப்‌ படக்கதை! 
படிக்கத்‌ தவறாதீர்கள்‌ !! 





செப்டம்பர்‌ 16 “ராணி காமிக்ஸ்‌” பாருங்கள்‌! 


“ரகக்‌ காமத்‌”. கென்னை - 600 007. 


